கதைசொல்லும்‌ திறன்‌ வளர்ப்போம்‌ 


ஆங்கிலத்தில்‌ எழுதியவர்‌ : பேராசிரியர்‌ கிருஷ்ண குமார்‌ 
தமிழ்‌ மொழிபெயர்ப்பு : பேராசிரியர்‌ உத்ரா துரைராஜன்‌ 


குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல்‌ என்பதே ஒரு தனி கலைதான்‌. இதில்‌ 
உள்ள நுணுக்கங்களை கொஞ்சம்‌ பார்க்கலாம்‌, வாருங்கள்‌. 


நம்‌ ஆரம்பப்‌ பள்ளிகளில்‌, குறைந்தபட்சம்‌ இரண்டாவது வகுப்புவரை கூட, 
தினமும்‌ இதற்கென “பாடவேளை இல்லாதது வருந்தத்தக்கதே. அப்படி ஒரு 
நடைமுறை இருந்திருக்குமேயானால்‌, குழந்தைகளை பள்ளிப்படிப்பு 
தொடரவைப்பதில்‌ எழும்‌ சவால்கள்‌ ஓரளவு தீர்ந்திருக்கும்‌. நான்‌ இந்த 
சிக்கலின்‌ தன்மையை குறைத்து எடை போடுகிறேன்‌ என்று பலர்‌ என்னை 
குற்றம்‌ சொல்லலாம்‌. என்னுடைய இந்த கருத்தைக்‌ கேட்டு, பல 
உயரதிகாரிகளும்‌ என்னைப்‌ பார்த்து இளக்காரமாக சிரிக்கலாம்‌. 
அவர்களுடைய நீண்டகால அனுபவத்தில்‌, பெற்ற நிர்வாக அறிவில்‌ 
அவர்களுக்கும்‌ ஒரு புரிதல்‌ ஏற்பட்டிருக்கும்‌. கதை சொல்வதால்‌ 
குழந்தைகளிடம்‌ ஏற்படும்‌ ஒரு மாயவிளைவை, அந்த மின்னலை ஏதாவது 
ஒரு சமயத்தில்‌ அவர்களும்‌ பார்த்திருப்பார்கள்‌ தானே! 


ஆசிரியப்‌ பயிற்சி நிறுவனங்களில்கூட, கதைசொல்லுதல்‌ என்பதற்கு 
முக்கியத்துவம்‌ இல்லாமல்‌ போனதைப்‌ பற்றி என்ன சொல்வதென்றே 
தெரியவில்லை. இருந்தாலும்‌, தங்களுடைய பாடதிட்டங்களில்‌ கதை 
சொல்வதன்‌ முக்கியத்துவத்தை ஒருசிலர்‌ அங்கே இங்கே 
குறிப்பிட்டுள்ளார்கள்‌, அவ்வளவுதான்‌! 


என்றாவது ஒருநாள்‌ இப்படி நடக்கும்‌ என்பது என்‌ கற்பனை - சின்ன 
குழந்தைகளுக்கு பாடம்‌ நடத்தும்‌ ஒவ்வொரு ஆசிரியரும்‌ நம்முடைய 
பாரம்பரியத்தில்‌ உள்ள முப்பது கதைகளையாவது சொல்ல நல்ல தேர்ச்சி 
பெற்றிருக்க வேண்டும்‌. இந்தக்‌ கதைகளை அவர்கள்‌ நன்றாக நினைவில்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌. தன்னம்பிக்கையோடு நேர்த்தியாகவும்‌ அழகாகவும்‌ 
இக்கதைகளை சொல்ல அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும்‌ - இதையே 
நான்‌ தேர்ச்சி என்று இங்கே சொல்கிறேன்‌. ஆயிரமாயிரம்‌ கதைகள்‌ உடைய 
பண்டைய மரபு நம்முடையது, அத்தகைய சமுதாயத்தில்‌ இதற்கு என்ன 
பஞ்சம்‌ வந்து விடப்போகிறது? வெறும்‌ முப்பது கதைகள்தான்‌! மனதார அந்த 
ஆசிரியர்‌ அதை சொல்லும்போது ஆரம்பப்பள்ளியின்‌ முதல்‌ இரண்டு 


வகுப்புகளின்‌ கழலை அது நிச்சயம்‌ மாற்றிவிடும்‌. கதைசொல்லுதல்‌ என்பது 
மிக முக்கியமான செயல்பாடு எனும்‌ நம்பிக்கையை விதைக்கும்‌ விதத்தில்‌ 
இது நடைபெற வேண்டும்‌. தினப்படி வகுப்புகளில்‌, இதற்கு ஒரு 
மரியாதையான இடம்‌ கிடைக்கவேண்டும்‌. 


கதைகளை எங்கிருந்து நாம்‌ பெறமுடியும்‌ ? 

சென்ற பத்தியில்‌ நான்‌ பயன்படுத்திய ஒரு சொல்லை விளக்கிவிட்டு, பிறகு 
மேலே போகப்‌ பார்க்கிறேன்‌. வழிவழியாக வந்த நம்முடைய பாரம்பரியக்‌ 
கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ என்று நான்‌ எழுதியிருக்கிறேன்‌ 
அல்லவா, அதுவே என்னுடைய நிலைப்பாடு. இளம்‌ ஆசிரியர்களுக்கு பயிற்சி 
அளித்தவன்‌ எனும்‌ என்னுடைய அனுபவத்தில்‌ இதை பகிர்கிறேன்‌. 
சொல்வதற்குத்‌ தகுந்த சில கதைகளை கண்டுபிடித்து வாருங்கள்‌ என்று நான்‌ 
சொன்னவுடன்‌, அவர்கள்‌ எல்லாம்‌ குழந்தைகளுக்கான பத்திரிகைகளில்‌ 
இருந்து பொதுவாக கதைகளை எடுத்து வந்துவிடுவார்கள்‌. ஒருசிலர்‌ 
படக்கதைகளை எடுத்து வருவார்கள்‌, மேலும்‌ சிலர்‌ பெரிய ஜோக்குகளை 
கொண்டு வருவார்கள்‌. சிலரோ நிஜவாழ்க்கையில்‌ நடந்த சம்பவங்களை 
கொண்டு வருவார்கள்‌. உண்மைதான்‌, இவற்றையும்‌ நாம்‌ 'கதை' எனும்‌ 
பிரிவில்‌ சேர்க்கமுடியும்தான்‌. ஆனால்‌, இவையெல்லாம்‌ நம்முடைய ஆரம்ப 
வகுப்புகளில்‌ படிக்கும்‌ ஆறேழு வயது சிறுமியர்களிடமும்‌ சிறுவர்களிடமும்‌ 
ஒரு மாயாஜாலத்தை விளைவிக்குமா என்றால்‌, அப்படி நிகழும்‌ என்று 
என்னால்‌ உறுதியாகக்‌ கூறமுடியாது. 


வழிவழியாக வந்த நம்முடைய கதைகளுக்கென்று ஒரு குணாதிசயம்‌ உண்டு. 
பல வகையான ஊடகங்களில்‌ நாம்‌ தற்போது பார்க்கும்‌ இக்காலக்‌ கதைகளில்‌ 
அதை எல்லா சமயத்திலும்‌ காணமுடிவதில்லை. இந்த பண்புகளை நாம்‌ 
கொஞ்ச நேரத்தில்‌ அலசலாம்‌. ஆனால்‌ அதற்குமுன்‌, பாரம்பரிய கதைகள்‌ 
எங்கெல்லாம்‌ உள்ளன என்பதை நான்‌ உங்களுக்கு சொல்லப்‌ போகிறேன்‌. 
எல்லாவற்றிலும்‌ முதலாவதாக இவற்றை நீங்கள்‌ தேடவேண்டிய இடம்‌: 
பஞ்சதந்திரக்‌ கதைகள்‌, ஜாதகக்‌ கதைகள்‌, மகாபாரதம்‌, சஹஸ்ர ரஜினி 
சரித்திரக்‌ கதைகள்‌, விக்ரமாதித்தன்‌ கதைகள்‌ மற்றும்‌ நம்நாட்டின்‌ பல 
பகுதிகளில்‌ புழங்கி வரும்‌ நாடோடிக்‌ கதைகள்‌. இவற்றை எளிமையான, 
அதேசமயத்தில்‌ வளமான அட்சய பாத்திரங்கள்‌ என்று சொல்வேன்‌. இதற்கு 
அடுத்து, கதா-சரித்‌-சாகர்‌, குலிஸ்தானும்‌ புஸ்தானும்‌, இது போன்று உலகம்‌ 
முழுவதிலும்‌ உள்ள பற்பல நாடோடிக்‌ கதைகள்‌. இவை நமக்கு எளிதில்‌ 
கிடைத்துவிடாது. பாடத்திட்டத்தில்‌, கதை சொல்வதற்காக குறிப்பிட்ட 


வகுப்பு நேரங்களை ஒதுக்கவேண்டும்‌ என்று நினைத்தால்‌, இந்த அனைத்து 
இடங்களிலிருந்தும்‌ கதைகளை திரட்டவேண்டும்‌. 


சொல்லப்பட வேண்டிய கதை 

நல்ல கதையின்‌ பண்புகள்‌ என்னென்ன என புரிந்துகொள்ள, குழந்தைகள்‌ 
காலம்காலமாக குதூகலத்துடன்‌ ரசித்து வரும்‌, ஒரு கதையின்‌ பண்புகளை 
அலசுவது சிறந்த வழி. சிங்கமும்‌ சின்ன முயலும்‌ எனும்‌ பஞ்சதந்திரக்‌ கதை 
இதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நாம்‌ நினைப்பது போல, இக்கதையை 
அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. முதல்படியாக, இந்தக்‌ 
கதையில்‌ வரும்‌ முக்கிய திருப்புமுனைகளை யோசித்துப்‌ பார்க்கலாம்‌ 
வாருங்கள்‌! 


அந்த வயதான சிங்கத்தின்முன்‌, தான்‌ சென்று நிற்கவேண்டிய அந்த நாள்‌ 
வருகிறது, யாருக்கு? அந்தச்‌ சின்ன முயலுக்கு. சிங்கத்தின்‌ பசி மிஞ்சிபோய்‌, 
மடத்தனமாக மூடனாகும்வரை அதன்‌ குகைக்கு செல்வதை தாமதப்படுத்திக்‌ 
கொண்டே இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு சிங்கத்தைத்‌ தள்ளி, 
அந்த தருணத்திற்காக காத்திருந்து அங்கே நுழைகிறது இந்த முயல்‌. 
கோபத்தில்‌ கொதித்துக்‌ கொண்டிருக்கும்‌ சிங்கத்திடம்‌ பேரம்‌ பேசுவதற்கான 
சரியான தருணம்‌ அதுவல்ல, இருந்தாலும்‌ ஏன்‌ தாமதம்‌ ஏற்பட்டது என்ற 
காரணத்தை அப்போது சொல்ல இந்தக்‌ குட்டிமுயல்‌ முடிவெடுக்கிறது. வரும்‌ 
வழியில்‌, வேறொரு சிங்கத்திடம்‌ மாட்டிக்கொண்டு, பின்‌ தப்பித்து வந்தேன்‌ 
என்று முயல்‌ சொல்வது சுத்தப்‌ பொய்‌. தலைக்கனம்‌ பிடித்த அந்த 
சிங்கத்துக்கு, பசியிலும்‌ கோபத்திலும்‌ மூளை மழுங்கியதால்‌, இது உண்மை 
என்றே தோன்றுகிறது. தன்னுடைய எதிராளியை ஒருகை பார்க்கவேண்டும்‌, 
அதுதான்‌ தன்‌ முதல்வேலை என்று துடிக்கிற சிங்கம்‌ வேறு எதைப்பற்றியும்‌ 
யோசிக்கவில்லை. இன்னொரு சிங்கம்‌ வாழும்‌ கிணற்றை நோக்கி, முயலின்‌ 
பின்‌ நடக்கிறது அந்த சிங்கம்‌. அடுத்த மிக முக்கியமான கட்டம்‌ எதுவென்றால்‌, 
தன்‌ ஏமாற்றுவழியை நம்பிக்கொண்டு முயல்‌ முன்னே செல்கிறது, 
பைத்தியம்‌ பிடித்த மனநிலையில்‌ இருக்கும்‌ பொறாமைக்கார சிங்கம்‌ பின்னே 
செல்கிறது. அந்த பெரிய கிணற்றுக்குள்‌ தன்னுடைய நிழலைப்‌ பார்த்து, 
இன்னொரு சிங்கம்‌ என்று ஏமாந்து, கோபத்தில்‌ நிலை தடுமாறி, 
கிணற்றுக்குள்‌ குதித்து இறந்து விடுகிறது அந்தச்‌ சிங்கம்‌. 


நம்‌ எல்லாருக்குமே தெரிந்த இக்கதையை சற்று கூர்ந்து கவனிக்கலாம்‌, 
வாருங்கள்‌! இங்கே முதலில்‌ நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டியது, இது சரி இது 
தவறு என்றவகை போதனைக்‌ கதை இல்லை இது. மாறாக, ஒருவேளை 


மரணம்‌ பயமுறுத்தினால்‌ ஒருவர்‌ எப்படி தப்பிப்பது, அச்சுறுத்தும்‌ மிகப்பெரிய 
சிக்கலில்‌ மாட்டிக்கொண்டால்‌ ஒருவர்‌ எப்படி தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்வது என்பது போன்ற ஆழமான கேள்விகளுக்கு இந்தக்‌ கதை நேரே 
பதில்‌ தருகிறது. பொதுவாக, குழந்தைகளிடம்‌ பேசும்போது, இத்தகைய 
கேள்விகளை நாம்‌ அவர்கள்முன்‌ வைப்பதில்லை என்றாலும்‌, இவ்வாறான 
கேள்விகள்‌ மேல்‌ அவர்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும்‌ என்பதை நாம்‌ 
எல்லாருமே பார்த்திருக்கிறோம்‌. இதில்‌ ஏன்‌ அவர்களுக்கு அத்தனை ஈடுபாடு 
வருகிறது என்பதைப்‌ பற்றி இன்னும்‌ கொஞ்ச நேரத்தில்‌ நாம்‌ விவாதிக்கலாம்‌. 
இப்போது இக்கதையின்‌ இன்னுமொரு பண்பை நாம்‌ பார்க்கலாம்‌. வலிமை 
வாய்ந்த மிகப்பெரிய விலங்கு ஏற்படுத்தும்‌ தொல்லையில்‌ மாட்டிக்கொண்டு 
தவிக்கும்‌ ஒரு சின்ன விலங்கின்‌ கதை இது. இந்த பிரச்சனையிலிருந்து 
வெளிவர அந்த சின்ன ஜீவன்‌ சமயோசிதமாக ஒரு உத்தியை கையாள்கிறது, 
நன்னெறி அல்ல என்று பொதுவாக நாம்‌ சொல்லும்‌ வழியில்‌ உள்ள தந்திரம்‌ 
அது. 


இந்த உத்தியை கையாண்டு, மிக நுட்பமான சில பண்புகளை விளக்கிக்‌ 
காட்டுகிறது அந்த சின்ன முயல்குட்டி. தைரியம்‌, ஆபத்தின்‌ போதும்‌ 
தன்னம்பிக்கையை இழக்காமல்‌ அதை எதிர்கொள்ளும்‌ மனத்திடம்‌, 
சவாலான ஒரு சந்தர்ப்பத்தில்கூட கடைசி நொடிவரை தன்னிலை இழக்காத 
மனநிலை, அதிக வயதும்‌ பலமும்‌ உடையவர்களிடம்‌ தக்கபடி நடந்து 
கொள்வது எப்படி என பலவற்றையும்‌ நமக்குச்‌ சொல்லாமல்‌ சொல்கிறது 
இந்த முயல்‌. 


இந்தக்‌ கதை எப்படி சடசடவென வேகமாய்‌ நகர்கிறது என்பதையும்‌ நாம்‌ 
இங்கே கவனிக்கவேண்டும்‌. தினமும்‌ அந்த கிழட்டு அரசனுக்கு ஒரு மிருகம்‌ 
தன்னை தானே உணவாக்கி பலியாகவேண்டும்‌ என்ற ஒரு வித்தியாசமான 
வரைமுறை வைக்கப்படுவதாக ஆரம்பிக்கிறது இக்கதை. இதற்கடுத்து அந்த 
குட்டிமுயல்‌ செல்லவேண்டிய நாள்‌ வந்துவிடுகிறது, கதையின்‌ மையக்கரு 
இங்கு நமக்கு பிடிபடுகிறது. தன்‌ உயிரை காத்துக்கொள்ள, மிகவும்‌ ஆபத்தான 
ஒரு வழிமுறையை பின்பற்றுவது என அந்த முயல்‌ முடிவெடுத்தவுடன்‌, ஒரு 
நொடியைக்கூட அது வீணாக்க முடியாது, என்பதால்‌ அடுத்து நிகழும்‌ எல்லா 
நிகழ்வுகளுமே கிடுகிடுவென நகர்கின்றன. இருவருக்கும்‌ இடையே நடக்கும்‌ 
உரையாடல்‌ மூலம்‌, கதை கேட்பவரையம்‌ தன்னோடு கூட்டிச்‌ செல்கிறது 
கதையின்‌ ஓட்டம்‌. இந்த விறுவிறுப்பில்‌, கதை கேட்பவருக்கு அங்கிருக்கும்‌ 
சூழலை முயலின்‌ பார்வையில்‌ பார்ப்பதன்றி, வேறு வழியே இல்லை. 


சின்னக்‌ குழந்தைகளிடையே இந்தக்‌ கதை ஏன்‌ மிகவும்‌ பிரபலமாக 
இருக்கிறது, அவர்களுக்கு இது ரொம்பவும்‌ பிடிப்பதற்கான காரணங்கள்‌ என்ன 
என்பதற்கான ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம்‌. முதல்‌ காரணம்‌, இந்த 
கதை அவர்களுக்கு குட்டி முயல்‌ எனும்‌ ஒரு நாயகனைத்‌ தருகிறது. தங்களை 
முழுமையாக அதோடு பொருத்திக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ அமைந்துள்ள 
கதாபாத்திரம்‌ அது. தினப்படி வாழ்க்கையில்‌ குழந்தைகள்‌ அன்றாடம்‌ 
சந்திக்கும்‌ சிக்கல்களைப்‌ போன்று, கதையில்‌ வரும்‌ அந்த முயலும்‌ 
சிக்கல்களையும்‌ சவால்களையும்‌ சந்திக்கிறது. உருவத்திலும்‌ வயதிலும்‌ 
சிறியது, அதனிடம்‌ பலம்‌ இல்லை; அதே சமயத்தில்‌, கொஞ்சமும்‌ 
விருப்பப்படாத ஒன்றை கட்டாயம்‌ செய்தாக வேண்டிய சூழ்நிலை. கூடவே, 
அதிக வலுவும்‌ மிகப்பெரிய உருவமும்‌ உடைய ஒன்று தன்னைக்‌ 
கொன்றுவிடுமோ என்று இதன்‌ மனதில்‌ பெரிய பயம்‌ உள்ளது. இந்த முயல்‌ 
சந்திப்பதைப்‌ போன்ற சூழ்நிலைகள்‌ பலவற்றை ஒவ்வொரு குழந்தையும்‌ தன்‌ 
வாழ்க்கையிலும்‌ சந்திக்கின்றன. பெற்றோர்களாகவோ ஆசிரியர்களாகவோ 
நம்முடைய பல வேலைகளுக்கிடையே, இவற்றை நாம்‌ கவனிக்கத்‌ 
தவறிவிடுகிறோம்‌. எடுத்துக்காட்டாக, திடீரென இறந்துவிடுதல்‌ பற்றிய அச்சம்‌ 
குழந்தைப்‌ பருவத்தில்‌ மிகப்பெரிய பதட்டத்திற்கு காரணமாக உள்ளது என்பது 
நம்மில்‌ எவ்வளவு பேருக்குத்‌ தெரியும்‌. உருவத்தில்‌ பெரிதாகவோ அல்லது 
பலம்‌ பொருந்திய ஒருவரையோ பார்க்கும்போது ஏற்படும்‌ பயமும்‌ 
இத்தகைய பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. 


இந்தக்‌ கதை சட்டன குழந்தைகள்‌ கவனத்தை முழுமையாக ஈர்ப்பதற்குக்‌ 
காரணம்‌, அவர்கள்‌ தங்களையே இதில்‌ காண்கிறார்கள்‌. அடுத்து வரும்‌ 
நிகழ்வுகள்‌ ஒவ்வொன்றும்‌ அவர்களை கவர்கின்றன. அந்தக்‌ குட்டிமுயல்‌ 
புத்திசாலித்தனமான ஒரு திட்டம்‌ தீட்டுகிறது, அது வெற்றியில்‌ முடிகிறது. 
அதற்கு மட்டும்‌ இன்றி, அவர்கள்‌ எல்லாருக்குமான வெற்றியாக இருக்கிறது. 
அது போட்ட திட்டம்‌ எல்லாருடைய பிரச்சனையையும்‌ முடிவுக்குக்‌ கொண்டு 
வருகிறது. இத்தகைய தீர்வுகள்‌ சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவும்‌ பிடிக்கும்‌. 
அடுத்த காரணத்தைப்‌ பார்க்கலாம்‌, வாருங்கள்‌. காரணம்‌ சொல்லி 
எப்படியாவது தப்பித்து விடவேண்டும்‌ - இது குழந்தைளுக்குள்‌ எப்போதும்‌ 
இருக்கிற சிறுபிள்ளைத்தனமான ஆசை. முயலின்‌ புத்திசாலித்தனமான 
வழிமுறையும்‌ இந்த ஆசையை ஒத்திருப்பதால்‌, இந்தக்‌ கதை இவர்களுக்கு 
ரொம்பவுமே பிடித்துப்போகிறது. அதிலும்‌, தான்‌ தாமதமாக வந்ததற்கு இந்த 
முயல்‌ சொல்லும்‌ காரணம்‌ - தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்‌ 
கொள்ளவது மட்டுமல்ல, அந்த சிங்கத்தையே கொல்வதும்கூட, இது 
இவர்களுக்கு கூடுதல்‌ சுவை சேர்க்கிறது. சொல்லப்போனால்‌, அநியாயத்தை 
(சிங்கத்தை) அழிக்காமல்‌ அது தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடியாது - 


இதனால்‌, குழப்பத்தில்‌ மனம்‌ ஊசலாடும்‌ அந்த முயலின்‌ நிலைமை 
பரிதாபமானதுதான்‌. உயிர்களை காப்பதற்காக துணிவுடன்‌ கெட்டதை 
எதிர்த்து அழிக்கலாம்‌, பலர்‌ இடர்‌ தீர அமரம்‌ புரியலாம்‌ எனும்‌ கருத்தை இந்த 
கதைக்களம்‌ நிறுவுகிறது. தற்காப்பு அவசியம்‌ எனும்‌ நீதியே இதிலுள்ள ஒரே 
அறம்‌, குழந்தையின்‌ கண்ணோட்டத்தில்‌ பார்த்தால்‌ மட்டுமே நமக்கு இது 
தெளிவாய்‌ விளங்கும்‌. வளர்ந்தவர்களின்‌ பார்வைக்கு இக்கதையில்‌ 
அறமில்லாதது போலத்‌ தோன்றலாம்‌- உண்மையும்‌ அதுவே. 


தேவை என்ன ? 

குழந்தைகள்‌ நல்ல கதையை கேட்பது என்பதற்கு போதனா வகுப்பு, நீதி வகுப்பு 
என்பதெல்லாம்‌ எல்லா சமயத்திலும்‌ தேவையில்லை, இரண்டிற்கும்‌ நேரடித்‌ 
தொடர்பு எதுவும்‌ கிடையாது என்பது இப்போது நமக்கு புரிந்திருக்கும்‌. 
இன்னும்‌ ஆழமாகப்‌ பார்த்தோமானால்‌, இந்த முயல்‌ சிங்கக்‌ கதையில்‌ 
வேறொன்றும்‌ புதைந்திருக்கிறது. அழுவதும்‌ தவறு அஞ்சுவதும்‌ தவறு, எது 
வந்த போதிலும்‌ துணிந்து நில்லு என்பதை சொல்லாமல்‌ சொல்லித்‌ தருகிறது 
இந்தக்‌ கதை. புத்தி சாத்தூர்யத்தையும்‌ கற்பனை வளத்தையும்‌ 
பயன்படுத்துவது எவ்வளவு முக்கியமான திறன்‌ என்பதையும்‌ குறிப்பால்‌ 
உணர்த்துகிறது. வழமையில்‌, இதனை நீதி போதனை' என்று சொல்ல 
முடியாது. சொல்லப்போனால்‌, நம்‌ மரபுக்கதைகள்‌ எல்லாம்‌ நீதியை மட்டுமே 
போதிக்க வந்தவை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே நாம்‌ 
முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இதைத்தான்‌ - குழந்தைகள்‌ மனதில்‌ 
நீதிநெறியை வளர்ப்பது மட்டுமே கதை சொல்வதின்‌ நோக்கம்‌ கிடையாது. 
கதை சொல்வதால்‌ ஏற்படும்‌ பயன்கள்‌ ஏராளம்‌. அவற்றில்‌ இங்கே ஒரு 
சிலவற்றை பார்க்கலாம்‌. 


கதைகள்‌ மூலம்‌ கேட்கும்‌ திறன்‌ வளர்கிறது: நாம்‌ சொல்வதை 
இறுதிவரை பொறுமையாக, கூர்ந்து கேட்பவரைத்‌ தானே, கவனமாகக்‌ 
கேட்பவர்‌ என்று சொல்வோம்‌? இப்படி இருப்பவர்கள்‌ வெகு சிலரே. 
விவாதங்களில்‌, ஒருவர்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்போதே மற்றொருவர்‌ 
தேவையின்றி குறுக்கிடுவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. பேசுகிறவர்‌ எதை சொல்லப்‌ 
போகிறாரோ, அது தனக்கு ஏற்கனவே தெரியும்‌ என்ற போக்கில்‌ சிந்திக்கும்‌ 
வழக்கம்‌ உடையவர்கள்தான்‌ இப்படி இடைமறிப்பார்கள்‌. குறுக்கே 
பேசுவதற்கு இன்னொரு காரணம்‌, அவர்களுடைய பொறுமையற்ற தன்மை. 
கேள்வித்திறன்‌ என்பதை ஒரு திறனாக மட்டுமின்றி, அதை ஒரு 
மனோபாவமாகக்‌ கருதுவதும்‌, அதை வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌ முக்கியம்‌ 
என்று, இதற்கான மேலாண்மை மற்றும்‌ நிர்வாகத்திறன்‌ வளர்‌ பயிற்சிகள்‌ 


தற்போது வழக்கத்தில்‌ வந்துள்ளதில்‌ ஆச்சரியம்‌ எதுவுமில்லை! பிறர்‌ 
பேசுவதை பொறுமையாகக்‌ கேட்கும்‌ குணமும்‌, அதற்குத்‌ தேவையான 
மனநிலையும்‌ வாழ்க்கை முழுமைக்குமான நல்ல பழக்கங்கள்‌. மிக 
முக்கியமான தருணங்களில்‌ செவிமடுத்து, கூர்ந்து கேட்பது எனும்‌ 
இவ்வழக்கத்தை கதை சொல்லுதல்‌ நிச்சயம்‌ வளர்க்கும்‌. 


காலம்காலமாக கேள்வி ஞானம்‌ வேரூன்றி இருந்த நம்‌ நாட்டில்‌ தற்போது 
பொறுமையாக ஒன்றைக்‌ கேட்பவர்கள்‌ அருகிவிட்டது எப்படி எனத்‌ 
தெரியவில்லை. குழந்தைகளுக்கு கதைசொல்லுதல்‌ என்பது குறைந்தவுடன்‌ 
இத்தகைய நிலை வந்துவிட்டதோ என்பது என்‌ சந்தேகம்‌. அவ்வப்போது 
குழந்தைகளுக்கு கதைசொல்ல நம்‌ நவீன இந்தியாவிற்கு நேரம்‌ 
கிடைப்பதில்லை போலும்‌! இந்தக்‌ குறையால்‌ ஏற்படும்‌ பின்விளைவுகள்‌ 
இப்போது நமக்குத்‌ தெரிய ஆரம்பித்துவிட்டன. 


அனுமானிக்கும்‌ திறன்‌, கணித்துச்‌ சொல்லும்‌ திறன்‌ வளர்கிறது: கதை 
பிடித்துவிட்டால்‌, அதையே திரும்பத்திரும்ப சொல்லச்‌ சொல்வார்கள்‌ 
குழந்தைகள்‌. தங்களுக்குள்‌ அரும்பும்‌ கூர்ந்து கவனிக்கும்‌ திறனை 
பரிசோதிக்க, அவர்களுக்கு தெரிந்த ஒரு கதைக்களம்‌ உதவுகிறது, 
இதனாலேயே விருப்பமான அதே கதையை கூறச்‌ சொல்லி கேட்கிறார்கள்‌. 
அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்‌ இயற்கையாக இது நடக்கிறது. 
ஒரு கதையை இரண்டாம்‌ முறை அல்லது மூன்றாம்‌ முறை கேட்கும்போது, 
கதையில்‌ அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை வெற்றிகரமாக தன்னால்‌ 
கணிக்க முடியும்போது அவர்களுக்கு ஏற்படும்‌ மகிழ்ச்சியை சொல்லி மாளாது. 
வெறும்‌ சந்தோஷம்‌ என்பதோடு அது நிற்காமல்‌, அதற்கும்‌ மேல்‌ ஏதோ 
நிகழ்கிறது. தான்‌ அனுமானித்தது சரியென்று தெரிந்தவுடன்‌, அவர்களுக்குள்‌ 
ஏற்படும்‌ வெற்றிப்‌ பெருமிதம்‌, அந்தக்‌ கதையை உன்னிப்பாக கேட்டதற்கு 
அவர்கள்‌ பெற்ற பரிசு. தன்னால்‌ ஒன்றை சரியாக ஊகிக்க முடியும்‌ என்று 
புரிவதால்‌, இது அக்குழந்தையின்‌ தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. 
குழந்தைகளின்‌ ஒட்டுமொத்த வளர்ச்சியில்‌, இத்தகைய சுயநம்பிக்கைகள்‌ மிக 
முக்கியமானவை - அதுவும்‌ அவர்களின்‌ வாசிப்புத்‌ திறனை வளர்ப்பதில்‌ இது 
மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஆரம்பப்‌ பள்ளியின்‌ முதலிரண்டு வகுப்புகளில்‌ 
இந்தத்‌ திறன்தான்‌ அவர்கள்முன்‌ இருக்கும்‌ மிகப்பெரிய சவால்‌. ஊகித்துச்‌ 
சொல்லும்‌ திறன்‌ எவ்வாறு எழுத்துக்கூட்டி ஒன்றை படிப்பதற்கு 
முக்கியமாகிறது, கற்றலுக்கு இது எப்படி உதவுகிறது என்பதைப்‌ பற்றி நான்‌ 
என்னுடைய 7/6 Childs Language and the Teacher புத்தகத்தில்‌ 
விவரித்திருக்கிறேன்‌. 


கணிதம்‌ அறிவியல்‌ போன்ற பிற பாடங்களை படிக்கவும்‌, இந்த கணித்துக்‌ 
கூறும்‌ திறன்‌ மிக முக்கியமான ஒன்று. தரப்பட்டுள்ள கணக்குகளை தீர்க்க 
எந்த விதிகளை பயன்படுத்துவது என்பது கணிதத்தில்‌ மிக இன்றியமையாத 
ஒன்று. கதைகளுக்கும்‌ இதே போன்ற விதிகள்‌ உண்டு, ஆனால்‌ வித்தியாசம்‌ 
என்னவென்றால்‌, கதைகளில்‌ சொல்லப்படும்‌ விதிகள்‌ உவமைகளையும்‌ 
உருவகங்களையும்‌ கொண்டிருக்கும்‌. பெரிய விலங்குகளை வெல்வதற்கு பல 
தந்திரங்களை சின்ன விலங்குகள்‌ உபயோகிக்கும்‌ என்று பல கதைகளில்‌ ஒரு 
விதி இருக்கும்‌, இதுதான்‌ முயலும்‌ சிங்கமும்‌ கதையிலும்‌ நடப்பது. 
கதைகளை கேட்கக்கேட்க, குழந்தைகள்‌ இந்த விதிகளை உள்ளே வாங்கிக்‌ 
கொள்வார்கள்‌. இதன்‌ மூலம்‌ எந்த ஒன்றை உள்வாங்கிக்‌ கொள்ளவும்‌, அதன்‌ 
மூலம்‌ ஒன்றை செயல்படுத்தவும்‌ தேவையான திறன்‌ மெதுவாக 
அவர்களுக்குள்‌ முளைவிடும்‌. 


கதைகள்‌ நம்‌ உலகை விரிவடையச்‌ செய்யும்‌ : நம்‌ மனதில்‌, எண்ணத்தில்‌ 
சுமக்கும்‌ உலகைப்‌ பற்றி நான்‌ இங்கே பேசிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. இதனை 
கதைகள்‌ பெரிதாய்‌ விரிவடையச்‌ செய்யும்‌, என்று நான்‌ சொல்லும்போது 
என்ன கூற வருகிறேன்‌? நம்‌ வாழ்க்கையில்‌ இதுவரை சந்தித்திராத 
மனிதர்களை, சூழ்நிலை சந்தர்ப்பங்களை, நம்மால்‌ கதைகளின்‌ மூலம்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌ என்பதையே நான்‌ இங்கே சொல்ல வருகிறேன்‌. 


சரி! அப்படிப்பட்ட மனிதர்களையும்‌ சூழ்நிலைகளையும்‌ புரிந்து கொள்வதால்‌ 
என்ன பயன்‌ உண்டாகப்‌ போகிறது என்ற கேள்வி கூடவே எழுகிறது 
இல்லையா? வாழ்க்கையின்‌ ஒரு அங்கம்தான்‌ அவர்களும்‌. நமக்கு 
அவர்களை நேரடியாகத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ நம்‌ மனதில்‌ ஏதோ 
ஒருவித தாக்கத்தை நம்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ கதை மாந்தர்கள்‌ 
உண்டுசெய்கிறார்கள்‌ - பொதுவாக, இந்த தாக்கம்‌ வாழ்நாள்‌ முழுதுமே 
நம்முடன்‌ தங்கிவிடுகிறது! 


எடுத்துக்காட்டாக, கெட்டநபர்‌ யாரும்‌ அவர்களை சுற்றி இல்லாமல்‌ 
இருந்தாலும்‌ கூட, தீயவர்களை நினைத்து சின்னக்‌ குழந்தைகள்‌ அடிக்கடி 
கவலைப்படுவார்கள்‌. அதேபோல, மிக அழகான, புத்திசாலியான அல்லது 
மிகநல்ல மனிதர்களை தான்‌ என்றாவது சந்திப்போம்‌, அதற்கான தக்க ஒன்று 
சமயம்‌ வரும்‌ என்று ஒவ்வொரு குழந்தையும்‌ அடிமனதில்‌ நம்பும்‌. சிறந்த 
மனிதரைப்‌ பற்றிய கற்பனையோ அல்லது பேராபத்து நிகழ்ந்து விடும்‌ என்கிற 
பயமோ - இரண்டுமே குழந்தையின்‌ உளவியலோடு, அவர்கள்‌ மனதோடு 
தொடர்புடையவை. பாரம்பரியக்‌ கதைகள்‌ இந்த மனநிலையை அழகாக 
வடிக்கின்றன என்பதனால்தான்‌ இவை குழந்தைகளுக்கு பிடித்துப்‌ 


போகின்றன. கதைகள்‌ கேட்கும்‌ ஒரு சின்னக்‌ குழந்தை, இன்னமும்‌ 
எழுதப்படிக்கத்‌ துவங்காத ஒரு குழந்தையை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. தன்‌ 
மனதில்‌ அதனுடைய பரந்த உலகை கற்பனை செய்துகொள்ள கதைகள்‌ வழி 
செய்கின்றன. 


கதைகள்‌ மூலம்‌ அனுபவம்‌ பெறுதல்‌ என்பது எதேச்சையானதோ, 
இங்கொன்றும்‌ அங்கொன்றுமாதோ கிடையாது. மாறாக, குழப்பங்கள்‌ 
நிறைந்துள்ள இந்த உலகத்தில்‌ ஒழுங்குமுறைகள்‌ கொண்டுவர அனுபவங்கள்‌ 
உதவுகின்றன. ஆழ்ந்து சிந்திக்கையில்‌, உலகை அறவழியில்‌ 
பதப்படுத்துகின்றன இவை. பலமற்றவனும்‌ வெற்றி காண முடியும்‌. 
சமயங்களில்‌ நெறியற்ற வழியை பயன்படுத்தி இது நடக்கலாம்‌, பசியுடன்‌ 
இருந்த சிங்கத்திடம்‌ முயல்‌ பொய்‌ சொல்லி தப்பித்தது போன்று. 


கதை கேட்பதும்‌ சொல்வதும்‌ 

இறுதியாக, குழந்தையின்‌ மொழிவளத்தை வளர்ப்பதில்‌ கதை சொல்வதின்‌ 
முக்கியத்துவத்தை நாம்‌ இப்போது பார்க்கலாம்‌. வார்த்தைகள்‌ ஒருவரின்‌ 
தனிப்பட்ட சொத்து. உலகத்தில்‌ உள்ள பல பொருட்களை பெயரிட்டு அழைக்க 
ஒவ்வொருவருக்கும்‌ உதவுபவை அவர்களுடைய வார்த்தைக்‌ களஞ்சியம்‌. 
அதே சமயத்தில்‌, வார்த்தைகள்‌ பொதுவான சொத்தும்‌ கூட, ஏனென்றால்‌ 
அவற்றின்‌ மூலம்‌ நம்முடைய அனுபவங்களை பிறருடன்‌ பகிர்ந்து கொள்ள 
இயல்கிறது. இதனால்‌ தான்‌ வார்த்தைகள்‌ மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை 
ஆகின்றன - வார்த்தைகள்‌ மூலம்‌ தான்‌ இருவழிப்‌ போக்குவரத்து நடக்கிறது. 
சிங்கத்திற்கு பசி வந்தபோது அதுஎப்படி உணர்ந்திருக்கும்‌ என்பதை ஒரு 
குழந்தை தன்னுடைய சொந்த அனுபவத்தில்‌ அறிந்திருக்கும்‌. “பசி' எனும்‌ 
வார்த்தை அந்த குழந்தையை அதனுடைய உலகத்தில்‌ அந்த சிங்கத்தையும்‌ 
சேர்த்து எண்ணும்படி செய்கிறது, குழந்தையின்‌ உலகத்தில்‌ இப்போது 
சிங்கமும்‌ ஒரு அங்கம்‌. அதிக கதைகளை கேட்கக்கேட்க அவர்களுடைய 
வார்த்தை வளம்‌ அதிகமாகும்‌, இதன்‌ மூலம்‌ பிறருடைய அனுபவத்தை 
அவர்களால்‌ உணரமுடியும்‌. இந்த வகையில்‌ பார்க்கும்போது, சிறுவயதில்‌ 
நாம்‌ கேட்கும்‌ கதைகள்தான்‌ பிற்காலத்தில்‌ பலவற்றை வாசிக்க, அவற்றை 
புரிந்துகொள்ள அடித்தளம்‌ அமைக்கின்றன. 


சொல்லப்போனால்‌, மேலே குறிப்பிடப்பட்ட நான்கு விஷயங்களுமே 
கதைகளுக்கும்‌ பொருந்தும்‌, வாசிப்புக்கும்‌ பொருந்தும்‌. வாசிப்பின்‌ மூலம்‌ 
தான்‌, குழந்தைகள்‌ ஒரு மொழியின்‌ வடிவத்தை, அதிலுள்ள விதிகளை புரிந்து 
கொள்கிறார்கள்‌. கூடவே, புத்திசாலித்தனமான அனுமானங்களை செய்து, 


வார்த்தைகள்‌ சரியாக சொல்லும்‌ பழக்கத்தையும்‌ சார்ந்திருக்கிறது வாசிப்பு 
திறன்‌. ஒரு மொழியின்‌ சட்டதிட்டங்கள்‌ பரிச்சயமாகும்போது, ஒரு 
வாக்கியத்தில்‌ அடுத்து என்ன வரக்கூடும்‌ என்பதை குழந்தைகளால்‌ 
முன்கூட்டியே கணித்து அனுமானிக்க முடிகிறது. இவ்வாறாக, கதை 
சொல்லுதல்‌ என்பது குழந்தைகள்‌ மொழிகள்‌ கற்க உதவுகிறது. 


கதைசொல்லும்‌ திறன்‌ 


கதை சொல்லுதல்‌ எனும்‌ கலையை ஒருவர்‌ பயில கொள்ள நினைத்தால்‌, 
அதற்கு ஞாபகசக்தியை வளர்த்துக்‌ கொள்வது மிகவும்‌ அவசியம்‌. கதையை 
நினைவில்‌ வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றால்‌, கதைசொல்லி 
மிகச்சிறந்த கதையைக்‌ கூட மோசமாக்கிவிட முடியும்‌. மனனம்‌ செய்து 
நினைவில்‌ இருத்தி வைக்கமுடிந்தால்‌, அது கதைசொல்லியின்‌ 
தன்னம்பிக்கையை வளர்க்கும்‌, இயல்பாக அதை செப்பும்‌ ஆற்றலையும்‌ 
அவருக்குத்‌ தரும்‌. கதைகேட்பவர்களோடு பிணைய பதட்டமில்லாமல்‌ 
நிதானமாக சூழலை கையாளுவது ஒருவருக்கு முக்கியம்‌. அடுத்து, தெளிவாக 
நினைவில்‌ இருக்கும்‌ கதையை ஒரு வழித்தடம்‌ போலவும்‌, வரைபடம்‌ 
போலவும்‌ கதைப்பவரால்‌ பயன்படுத்த இயலும்‌. 


கதை கேட்பவர்களின்‌ சூழலுக்கு ஏற்பவோ, அவர்களின்‌ மனநிலைக்கு 
ஏற்பவோ, ஏன்‌ உங்களுக்கு ஏற்றபடியோகூட இந்த வரைபடத்தில்‌ ஆங்காங்கே 
தேவையானவற்றை பொருத்திக்‌ கொள்ளலாம்‌. ஒரு கதையை சுருக்கவும்‌ 
தெரியவேண்டும்‌, நீளமாக்கவும்‌ தெரியவேண்டும்‌, இது ரொம்ப முக்கியம்‌. 
ஒருநாள்‌, முயலை கிடுகிடுவென்று சிங்கத்தின்‌ முன்‌ எடுத்துக்கொண்டு போய்‌ 
நிற்கவைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம்‌. கதையின்‌ 
முற்பகுதியை மெதுவாக விவரித்துக்‌ கொண்டே, அந்த சிங்கத்தின்‌ மனதில்‌ 
உணவிற்காக அது காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ வேளையில்‌ என்னவெல்லாம்‌ 
எண்ணங்கள்‌ ஓடிக்கொண்டிருந்தன என்று விதவிதமாய்‌ பேசிவிட்டு, அதற்கு 
அப்புறம்‌ மனதில்‌ என்னென்ன விதமான திட்டங்கள்‌ தீட்டிக்கொண்டு எதை 
எதை யோசித்துக்‌ கொண்டே அந்தச்‌ சின்ன முயல்‌ சிங்கத்தின்‌ குகையை 
நோக்கி நடந்தது என்று சொல்ல வேண்டிய சூழல்‌ இன்னொரு நாள்‌ 
ஏற்படலாம்‌. 


ஒரு கதை பற்றி குழந்தைகளோடு விதவிதமாக கலந்துரையாடலாம்‌. இரண்டு 
வெவ்வேறு குரல்களில்‌ நீங்கள்‌ இதை நடித்துக்‌ காண்பிக்கலாம்‌, கூடவே 
கைகால்களை அசைத்தோ, முகபாவங்களின்‌ மூலமோ இதை சொல்லலாம்‌. 


அல்லது சின்னச்சின்ன பொம்மைகள்‌ செய்து, விரல்களில்‌ அவற்றை 
கையுறைகள்போல்‌ அணிந்து, அதை ஆட்டிஆட்டி கைக்கதை 
விருந்தளிக்கலாம்‌. அறையின்‌ இந்தப்‌ பக்கத்திலிருந்து அந்தப்‌ பக்கம்‌ நடந்து 
போய்‌ நீங்களே சிங்கமாகவும்‌ முயலாகவும்‌ மாறி மாறி பேசலாம்‌. இவை 
எல்லாமே குழந்தைகளின்‌ ஆர்வத்தை தூண்டும்‌. அதே சமயத்தில்‌, அதே 
கதையை வருடாவருடம்‌ வெவ்வேறு விதமாகச்‌ சொல்லவும்‌, ஒரே 
வருடத்தில்‌ பலமுறை சொல்லவும்‌ தேவையான நம்முடைய திறன்களை 
வளர்த்துக்கொள்ள இவை நமக்கு ஒரு சவாலாகவும்‌ இருக்கும்‌. 


தினந்தோறும்‌ ஒரு ஆசிரியரின்‌ வாழ்க்கையில்‌ கதைநேரம்‌ இருந்தால்‌, அதில்‌ 
தொய்வென்பதற்கே இடமில்லை. ஆனால்‌ கதை சொல்வதை தினப்படி 
வழக்கமாக வைக்க வேண்டுமானால்‌, ஆரம்பக்‌ கல்வி பாடத்திட்டத்தைப்‌ 
பற்றிய நம்முடைய பார்வையை மாற்றிக்‌ கொள்ளவேண்டிய தேவை உள்ளது. 


கதை : புத்திசாலி என்ற பெயர்‌ முயலுக்கு எப்படி வந்தது 


ரொம்ப காலத்துக்கு முன்‌, ஒரு பெரிய காட்டில்‌ சிங்கம்‌ ஒன்று வாழ்ந்து 
வந்தது. தினமும்‌ வேட்டைக்குப்‌ போய்‌ அதன்‌ உணவை பிடித்து வேட்டையாடி 
சாப்பிட அதற்கு சோம்பலாக இருந்தது, அது ஒரு சோம்பேறி சிங்கம்‌. எல்லா 
விலங்குகளும்‌ தன்னைதான்‌ ராஜா என்று ஒப்புக்கொண்டு விட்டார்களே, 
இதற்கு மேல்‌ நமக்கு என்ன கவலை, தான்‌ எதற்காக ஓடிஓடி இறையைத்‌ 
தேடவேண்டும்‌ என்று யோசிக்க ஆரம்பித்தது. அதனுடைய பசியை 
போக்குவதற்கு தினமும்‌ ஒவ்வொரு மிருகமும்‌, தாங்களாக வந்து உணவாக 
வேண்டும்‌ என்று கட்டளையிட்டது. 


ஒருநாள்‌ காட்டிலிருந்த எல்லா விலங்குகளையும்‌ அழைத்து, ஒரு கூட்டம்‌ 
போட்டது சிங்கம்‌. “ஏ அடிமை விலங்குகளே! நான்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌!! 
என்‌ உணவுக்காக தினமும்‌ நான்‌ வேட்டையாடும்‌ போது, இந்த முழு காடும்‌ 
என்னைக்‌ கண்டு அஞ்சுகிறது. நான்‌ என்னமோ ஒரே ஒரு மிருகத்தை 
மட்டும்தான்‌ கொன்று சாப்பிடுகிறேன்‌. ஆனால்‌ நீங்கள்‌ எல்லாருமே என்னை 
பார்த்து பயந்து நடுங்குகிறீர்கள்‌. நான்‌ வந்தவுடன்‌ என்னை பார்த்து தினமும்‌ 
ஒளிந்து கொள்கிறீர்கள்‌. நாம்‌ ஒரு ஒப்பந்தம்‌ செய்து கொள்ளலாம்‌. தினமும்‌, 
நான்‌ சாப்பிடுவதற்காக காலையில்‌ என்னை நோக்கி ஒரு மிருகம்‌ 
வரவேண்டும்‌. எந்த மிருகம்‌ அது என்பதை நீங்களே உங்களுக்குள்‌ பேசி முடிவு 
செய்து கொள்ளுங்கள்‌. இதனால்‌ நான்‌ வேட்டையாடத்‌ தேவையில்லை. 
அதே சமயத்தில்‌, நீங்கள்‌ அத்தனை பேரும்‌ கொஞ்சமும்‌ பயம்‌ இல்லாமல்‌ 


இந்தக்‌ காட்டில்‌ அலைந்து திரியலாம்‌, இல்லையா? எல்லா விலங்குகளும்‌ 
இதைப்‌ பற்றி கலந்து பேசின, இதனால்‌ தங்களுக்கு பலன்‌ ஏற்படுவது 
போல்தான்‌ அவற்றிற்கு தோன்றியது. ஒவ்வொரு மாலையும்‌ எல்லா 
மிருகங்களின்‌ பெயரையம்‌ சீட்டில்‌ எழுதி குலுக்கிப்‌ போடுவதாக முடிவானது. 
அவற்றிலிருந்து ஏதேனும்‌ ஒரு சீட்டு எடுக்கப்படும்‌, அந்த மிருகம்தான்‌ 
சிங்கத்தின்‌ அடுத்தநாள்‌ உணவாக அவரிடம்‌ போய்‌ நிற்க வேண்டும்‌. இந்தப்‌ 
புதிய திட்டத்தை உடனே செயல்படுத்தினார்கள்‌: ஒவ்வொரு மாலையும்‌ ஒரு 
சீட்டு குலுக்கி எடுக்கப்பட்டது. அதில்‌ வந்த விலங்கு அடுத்த நாள்‌ சிங்கத்தின்‌ 
காலை உணவாக மாறியது. ஐயோ பாவம்‌ அந்த விலங்கு! ஆனால்‌, 
வேட்டையாட காட்டில்‌ திரியும்‌ சிங்கம்‌ தன்னை சாப்பிட்டுவிடுமே என்ற 
பயம்‌ இல்லாமல்‌ மற்ற எல்லா விலங்குகளும்‌ நிம்மதியாய்‌ இருந்தன. திட்டம்‌ 
சரியாகத்தான்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. 


ஒரு மாலை எடுக்கப்பட்ட சீட்டில்‌, நம்‌ முயல்‌ குட்டியின்‌ பெயர்‌ இருந்தது. “ 
சிங்கத்தின்‌ உணவாவதற்கெல்லாம்‌ நான்‌ தயார்‌ இல்லை” என்று அது 
அறிவித்தது. 


அங்கிருந்த நரி, “பார்‌, இதுவரை அந்த சிங்கம்‌ தான்‌ தந்த உறுதியை 
காப்பாற்றுகிறது. இதனால்‌ தான்‌ நாம்‌ எல்லாரும்‌ வெளியே பயமின்றி திறந்து 
கொண்டிருக்கிறோம்‌” என்று சொன்னது. 


அடுத்து, இப்படி சொல்லியது குரங்கு, “முயலே, நீ போகாவிட்டால்‌ எங்கள்‌ 
எல்லாருக்கும்‌ ஆபத்து”. 


நம்பிக்கையோடு அந்த முயல்‌ “நான்‌ இந்த அக்கிரமம்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
முற்றுப்புள்ளி வைக்கிறேன்‌” என்று சொல்லியதே ஒழிய, அதற்கு மனதில்‌ 
பயம்தான்‌. “ எல்லாரும்‌ ஒருநாள்‌ எனக்கு நன்றி சொல்வீர்கள்‌, பாருங்கள்‌.” 


“அந்த சிங்கம்‌ திரும்பவும்‌ வேட்டையாட ஆரம்பித்துவிட்டால்‌, நாங்கள்‌ 
யாரும்‌ உனக்கு நன்றியெல்லாம்‌ சொல்ல மாட்டோம்‌” என்று கூவியது 
சேவல்‌. 

குட்டி முயலோ, “எல்லாவற்றையும்‌ என்னிடம்‌ விட்டுவிடுங்கள்‌, நான்‌ 
பார்த்துக்‌ கொள்கிறேன்‌” என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டது. 
உண்மையில்‌ அந்த முயல்‌ தூங்கவில்லை. தன்னை எப்படி காப்பாற்றிக்‌ 
கொள்வது, என்ன செய்தால்‌ தன்னையும்‌ தன்‌ நண்பர்களையும்‌ தப்பிக்க 
வைக்கலாம்‌, இந்த கெட்ட சிங்கத்திடமிருந்து எப்படி இந்த காட்டை 
காப்பாற்றுவது என்றெல்லாம்‌ மணிக்கணக்கில்‌ யோசித்துக்‌ கொண்டிருந்தது. 


காலை விடிவதற்குள்‌, அதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது. 
எல்லாவற்றையும்‌ நன்றாக யோசித்தது, தன்னுடைய திட்டம்‌ நிச்சயம்‌ 
நிறைவேறும்‌ என்று அதற்கு நம்பிக்கை வந்தது. அப்புறம்தான்‌ ஒரு 
குட்டித்தூக்கம்‌ போட்டது முயல்‌. சூரியன்‌ பொலபொலவென்று நன்றாக 
மேலே எழும்பிவிட்ட பின்புதான்‌ சிங்கத்தின்‌ குகையை அடைந்தது சிறு 
முயல்‌. அதற்குள்‌, சிங்கம்‌ அங்கும்‌ இங்கும்‌ பொறுமையில்லாமல்‌ 
நடந்துகொண்டிருந்தது. அதன்‌ கர்ஜனை மிகப்பெரியதாக இருந்தது. 
சிங்கத்திற்கு ஒரே கோபம்‌, ஏனென்றால்‌ இந்த முயல்‌ மெதுவாக வருகிறது 
என்றால்‌ தன்னை மதிக்கவில்லை என்று அர்த்தம்‌, அடுத்து தாங்கமுடியாத 
பசி. முயல்‌ ஒரு அடி முன்னே வைத்ததுதான்‌ தாமதம்‌. “நீதான்‌ என்னுடைய 
காலை உணவா?”, என்று அப்படி ஒரு சத்தம்‌ போட்டது அந்தச்‌ சிங்கம்‌. 


“ஆமாம்‌, என்‌ மகராசா”, என்று மிக மரியாதையுடன்‌ அந்த குட்டி முயல்‌ பதில்‌ 
சொன்னது. 


“பின்‌ ஏன்‌ இவ்வளவு தாமதமாக வந்தாய்‌?” என்று வினவியது சிங்கம்‌ 
கோபத்துடன்‌. 


“என்‌ மகராசாவே, உங்களுக்கு நான்‌ அதை சொல்கிறேன்‌” என்று தொடர்ந்தது 
அந்தக்‌ குட்டி முயல்‌ தணிந்த குரலில்‌. “நான்‌ இங்கே விடியற்காலையிலேயே 
வரப்‌ பார்த்தேன்‌. ஆனால்‌, வரும்‌ வழியில்‌ என்னை இன்னொரு சிங்கம்‌ 
தடுத்து நிறுத்தியது. அதற்கு மேல்‌ நான்‌ நகரவே கூடாது, அதனுடைய காலை 
உணவு நான்தான்‌ என்று அந்த சிங்கம்‌ சொன்னது. நான்‌ அதனிடம்‌ ரொம்ப 
கெஞ்சிப்‌ பார்த்தேன்‌. எங்கள்‌ காட்டின்‌ மகாராஜாவின்‌ உத்தரவுப்படி அவரிடம்‌ 
நான்‌ போகவேண்டும்‌. என்னை தடுக்காதீர்கள்‌ என்று கெஞ்சினேன்‌. இதைக்‌ 
கேட்டவுடன்‌, அது ரொம்ப கோபப்பட்டு, அதுதான்‌ இந்தக்‌ காட்டின்‌ ராஜா என்று 
ரொம்ப கத்தியது மகராஜா. “போ! போய்‌ உன்னுடைய சிங்கத்திடம்‌ 
என்னுடைய அதிகாரத்துக்குள்‌ அவன்‌ இருக்கிறான்‌ என்று சொல்‌. நான்‌ வந்து 
அவனை கொன்று விடுவேன்‌ என்று சொல்‌. மற்ற விலங்குகளுக்கும்‌ இதைச்‌ 
சொல்‌. இந்த காட்டின்‌ உண்மையான தலைவன்‌ வந்துவிட்டான்‌, போலி 
எல்லாவற்றையும்‌ துரத்திவிடுவான்‌' என்றது அது. ராஜா, அதனால்தான்‌ 
இப்படியானது!”, என்றது குட்டி முயல்‌. “ராஜா! நீங்கள்‌ என்னை காலை 
உணவாக சாப்பிடும்‌ முன்‌, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது 
என்பதை மட்டும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌” என்றும்‌ கூறியது. 


பசியாலும்‌ அவமரியாதையாலும்‌ மிகவும்‌ உக்கிரமாக அந்த சிங்கம்‌ கத்தியது, “ 
போலியா! அவன்தான்‌ போலி. அவனிடம்‌ என்னை இப்போதே 
கூட்டிக்கொண்டு போ. இந்த காட்டின்‌ உண்மையான அரசன்‌ யார்‌ என்று 
அவனுக்கு நான்‌ பாடம்‌ கற்பிக்கிறேன்‌.” 


முயல்‌ ஓட்டம்‌ எடுத்தது, பின்னாடியே சிங்கம்‌ சென்றது. “நாம்‌ அந்தத்‌ 
திருடனின்‌ குகையை நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறோம்‌, கவனமாக இப்போது 
வாருங்கள்‌” என்று மெதுவாய்‌ முனகியது முயல்‌. 


உண்மையில்‌ ஒரு பாழும்‌ கிணற்றை நோக்கி அந்த சிங்கத்தை கூட்டிச்‌ 
சென்றது சிறு முயல்‌. அதன்‌ அருகில்‌ வந்ததும்‌, சற்று அப்படியே தூர 
நிற்கும்படி சிங்கத்திடம்‌ சொல்லிவிட்டு, அது மட்டும்‌ கிணற்றை நோக்கி 
பொறுமையாக நகர்ந்தது. கிணற்றின்‌ சுவற்றின்‌ மேலிருந்து அடியிலிருந்த 
நீரை எட்டிப்‌ பார்த்தது. தன்‌ குட்டி முகம்‌ தண்ணீரில்‌ தெரிந்தது. பின்‌ 
சிங்கத்தை அழைத்தது, “வாருங்கள்‌ ராசா! உங்கள்‌ ஆட்சியை பிடித்துக்‌ 
கொள்ள நினைப்பவன்‌ இவன்தான்‌, இங்கே வந்து கீழே பாருங்கள்‌!” 


கிணற்று சுவற்றின்‌ முனைக்கு, கோபத்தில்‌ கத்திக்‌ கொண்டே சீறிப்‌ பாய்ந்தது 
சிங்கம்‌. கீழே குனிந்து பார்க்கும்போது, வாயைப்‌ பிளந்து கத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு கோபமான சிங்கம்‌ தன்னை முறைப்பது தெரிந்தது. 
யோசனை இன்றி சடார்‌ என அந்த எதிரியை தாக்க குதித்தது, நீரில்‌ சிறிது 
நேரம்‌ தத்தளித்து, அது மூழ்கியது. 


சிங்கத்தை தான்‌ கொன்று விட்டதாக ஓடிப்போய்‌ எல்லா மிருகங்களிடமும்‌ 
கூறியது முயல்‌. இனிமேல்‌ அவர்கள்‌ எதற்கும்‌ அஞ்ச வேண்டாம்‌ என்றும்‌ 
கூறியது, எப்படி இதை சாதித்தது என்று ஒவ்வொருவரிடமும்‌ சொல்லியது. 
அதனுடைய புத்திசாலித்தனத்தை எல்லா விலங்குகளும்‌ பாராட்டின. 


அன்றிலிருந்து, தங்களுக்கு ஏதேனும்‌ சிக்கல்‌ வந்தாலோ அல்லது சண்டை 
எதுவும்‌ வந்தாலோ, அவற்றையெல்லாம்‌ தீர்த்து வைக்கும்படி அறிவுரை கூற 
அந்த முயலிடமும்‌ எல்லா விலங்குகளும்‌ சென்றன. இப்படித்தான்‌ அது 
புத்திசாலி முயல்‌; எனும்‌ பெயர்‌ பெற்றது. 


இக்கட்டுரையை ஆங்கிலத்தில்‌ எழுதியுள்ள பேராசிரியர்‌ கிருஷ்ணகுமார்‌ மிகச்‌ 
சிறந்த கல்வியாளர்‌. கல்வி சார்ந்தவற்றைப்‌ பற்றி பல சீரிய கட்டுரைகள்‌ 
எழுதியிருக்கிறார்‌ இவர்‌. கல்வி சம்பந்தமான பல தளங்களில்‌ இயங்குபவர்‌. 
தன்‌ வாழ்க்கையை, தன்‌ சிந்தனையை கல்விப்பணிக்கு அர்ப்பணித்தவர்‌. ராஜ்‌ 


சமாஜ்‌ அவுர்‌ சிக்ஷா , பச்சே கீ பாஷா அவுர்‌ அத்யாபக்‌ ஆகியவை இவருடைய 
மிகப்‌ பிரபலமான ஆக்கங்கள்‌. 


இக்கட்டுரையை தமிழில்‌ மொழிபெயர்த்தவர்‌ பேராசிரியர்‌ உத்ரா துரைராஜன்‌. 
இவர்‌ சென்னை துவாரக தாஸ்‌ கோவர்தன்‌ தாஸ்‌ வைணவக்‌ கல்லூரியின்‌ 
இயற்பியல்‌ துறைத்தலைவி. கட்டுரைகள்‌, காணொளிகள்‌ மூலம்‌ அறிவியல்‌, 
கல்வி, விஞ்ஞானிகள்‌ வரலாறு மற்றும்‌ யாவர்க்குமான கல்வியை மக்களிடம்‌ 
கொண்டு செல்பவர்‌. 


ஆங்கில மென்‌-புத்தகத்திற்கு நன்றி : ற... பந்த்‌ நினைவிலான குழந்தைகள்‌ 
அறிவியல்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, பெரினாக்‌. 


